GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


TAMIL 


UT 

BLR 
" . . . 


* 





து 


NMENT 


Kட்டி 
பாட 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


" " . . 


NADU 


- 


RUTHA 


* * - 
LONE TR 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 356] 


CHENNAI , MONDAY , NOVEMBER 22 , 2010 

Karthigai 6 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , திருச்சிராப்பள்ளி 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , தாத்தையங்கார்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் , வாளசிராமணி ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந.க . அ5/ 2790/2009 .] 
No . VI(2)/522(b )/ 2010 . 

திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , தாத்தையங்கார்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் , வாளசிராமணி ஊராட்சியின் ஊராட்சி 
மன்றத் தலைவர் திரு . க . ரெங்கசாமி என்பவர், 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , அத்தியாயம் 5 சட்டப்பிரிவு 84 
உட்பிரிவு ( c) - ன்படி ஊராட்சி கணக்குகளை முறையாக பராமரிக்காததாலும் , அத்தியாயம் 3 சட்டப்பிரிவு 46 - ன்படி ஊராட்சி 
மன்றத் தலைவருக்குள்ள கடமைகளை செய்யத் தவறியதாலும் , தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புத் திட்டத்தின்கீழ் நடைபெற்ற 
பணிகளுக்கான தினசரி வருகைப்பட்டியல்கள் மற்றும் படிவம் - ஆகியவற்றில் உரிய பதிவுகள் மேற்கொள்ளாததாலும் , 
அரசு பணம் கையாடல் செய்யப்பட்டதை தொடர்ந்து 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 
உட்பிரிவு ( 11 )- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தைப் 
பயன்படுத்தி வாளசிராமணி ஊராட்சிமன்றத் தலைவர் திரு . க . ரெங்கசாமி என்பவரை பதவி நீக்கம் செய்து ஆணையிடப்படுகிறது . 

மேற்படி அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் தாத்தையங்கார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய 
வாளசிராமணி ஊராட்சி மன்றத் தலைவரின் பதவி நீக்கம் உறுதி செய்யப்படுகிறது . 


திருச்சிராப்பள்ளி , 
2010 நவம்பர் 19. 


மகேசன்காசிராஜன் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - VI- 2 Ex . ( 356 ) 


